Kerala Gazette No . 16 dated 17th April, 2012 . 
PART I 


Section iii 


N 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 
அறிக்கை 

2011 மார்ச் 8 
எண் 5185/ ச . இ . எ . 1/ 2011 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1932 பல்குணம் 17 . 


கேரள மாநில சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்கள் 
தகவலுக்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2011 மார்ச் 7ஆம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . மதுசூதனன் நாயர் , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2011 - ன் 11 -வது சட்ட 


ம் 


2011 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு (கணக்கின் மீதான 

வாக்கெடுப்பு ) சட்டம் 


2011 ஏப்ரல் முதல் தேதி ஆரம்பிக்கும் நிதி ஆண்டில் ஒரு பாகத்தின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகள் பின்வாங்கு 
வதற்கு வகை செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முகவுரை: - 2011 ஏப்ரல் முதல் தேதி ஆரம்பிக்கும் நிதி ஆண்டில் ஒரு 
பாகத்தின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகளை 
பின்வாங்குவதற்கு வகை செய்வது தேவையென்பதால் ; 


G . 6 / 2012 /DTP. 


இந்திய குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 

1 . சுருக்கத் தலைப்பு : - இந்த சட்டத்திற்கு 2011 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( கணக்கின் மீதான வாக்கெடுப்பு ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2. 2011 ஏப்ரல் 1 ஆம் தேதி தொடங்கும் நிதி ஆண்டிற்கு கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து 19594,29,39,000 ரூபாய் பின்வாங்குதல். - 2011 ஏப்ரல் 1 ஆம் 
தேதி தொடங்கும் நிதி ஆண்டில் அட்டவணையில் ( 2)-வது கட்டத்தில் குறிப் 
பிட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகள் தொடர்பான பல்வேறு செலவுகளை 
எதிர்கொள்ள , அட்டவணையில் ( 3)-வது கட்டத்தில் கூறப்பட்டுள்ளவையில் 
மிகாததும் , மொத்தம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாண்கு 
கோடி இருபத்தியொன்பது இலட்சத்தி முப்பத்தியொன்பதாயிரம் ரூபாய் 
வருகின்ற தொகைகள் கேரள மாநில தொகு நிதியிலிருந்து வழங்கவும் 
வினியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு - இந்த சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் செய்வதற்கு அதிகாரப்பட்டுள்ள 
தொகைகள் மேற்குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பான அட்டவணையில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் மற்றும் தேவைகளுக்காகவும் 
வினியோகிக்கப்படவேண்டும் . 


அட்டவணை 
( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றத்தில் தொகுநிதியில் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
( ரூபாய்) 

( ரூபாய் ) ( ரூபாய் ) 


வருவாய் 


1 
2 


15, 35 ,03, 000 
101 , 97 , 45 ,000 


13 ,78 ,000 
27 ,68 ,99,000 


15 ,48.,81, 000 
129, 66 ,44,000 


வருவாய் 


3 


113 ,23,52 ,000 


16 ,23 , 40 , 000 


1 மாநிலசட்டப்பேரவை 
| மாநில ஆட்சித் 
தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட 

அலுவலர்கள் 
| நீதி நிர்வாகம் 

தேர்தல்கள் 
வேளாண்மை 
வருவாய் வரி மற்றும் 

விற்பனை வரி 
M நிலவரி 
VI முத்திரைத்தாளும் 

பதிவும் 


வருவாய் 
வருவாய் 


49 , 35 ,17 ,000 


129,46, 92 , 000 

49, 35,17 ,000 
56 , 84 , 55 , 000 


வருவாய் 


56 , 83 , 52 , 000 


1 , 03 , 000 


47 , 000 


6 
7 


வருவாய் 
வருவாய் 


112,33,54, 000 
43, 32 ,12 , 000 


112 ,34 ,01 ,000 
43, 32 ,12 , 000 


( 3 ) 


மிகக்கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றத்தில் தொகுநிதியில் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 


VIII 


வருவாய் 


46,54,00 ,000 
18, 31 , 08 ,000 


3 ,33 ,000 | 

1 , 000 


46, 57, 33 , 000 
18, 31 ,09,000 


வருவாய் 


வருவாய் 


2190 , 85 , 20 , 000 


2190 , 85 , 20 ,000 


X 


எக்ஸைஸ் 
வாகனங்கள் மீதான 
வரி 
கடன்பொறுப்புகள் 
கருவூலமும் 
கணக்குகளும் 
மாவட்ட ஆட்சியும் 
பலவகையும் 
காவல் 


வருவாய் 
வருவாய் 


51,18,43 ,000 
110 , 36 , 78 , 000 


51,18 ,43 ,000 
110 ,71, 61, 000 


XI 


34, 83 , 000 


XII 


2 ,00, 000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
வருவாய் 
மூலதனம் 


சிறைகள் 
XIV எழுதுபொருட்கள் , 

அச்சடி மற்றும் 

நிர்வாகப் பணிகள் 
XV பொதுப்பணி 


536 , 56 , 02 ,000 

1,000 
20,10 ,35 ,000 
99,54,10 ,000 

56 ,67 ,000 


536 , 58 ,02 , 000 

1, 000 
20,10,35 , 000 
99, 54,13 , 000 

56 ,67 ,000 


3, 000 | 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


492 ,38 ,05 ,000 

712 , 55 , 89 , 000 
2625 ,12, 29, 000 


22 ,50 , 000 
8 ,53, 39,000 
4 ,01,51,000 


492 ,60,55 , 000 

721, 09 ,28, 000 
2629,13 ,80 , 000 


XVI 


ஓய்வூதியம் மற்றும் 
பலவகையும் 


G. 6/2012 /DTP. 


3 , 33 ,000 


வருவாய் 
மூலதனம் 


3314 , 65 , 69 , 000 

58 ,15 ,00 ,000 


3314,69, 02 ,000 

58,15 , 00 , 000 


18 XVII கல்வி , விளையாட்டு , 

கலை மற்றும் 

கலாச்சாரம் 
XVII மருத்துவ உதவி மற்றும் 

பொதுமக்கள் சுகாதாரம் 
XIX குடும்பநலம் 

குடிநீர் விநியோகம் 

மற்றும் துப்புரவு 
XXI வீடுகட்டுதல் 


3 , 83, 000 
16 ,67 , 000 ) 


வருவாய் 
மூலதனம் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


797 ,29 ,43 ,000 

21, 98 , 34 ,000 
85 , 84 ,57 , 000 
219, 27 ,76, 000 
177 ,88, 00 , 000 


797 ,33 ,26 ,000 

22 ,15 , 01 ,000 
85, 84,57 ,000 
219 , 27 ,76, 000 
177 , 88 , 00 , 000 


XXII நகரமேம்பாடு 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


35 ,82 ,98 , 000 
10 ,44 , 67 , 000 
217,18 , 05 , 000 

1,16, 67 , 000 
11,75 ,81,000 


35 ,82 , 98 ,000 
10 , 44, 67 ,000 
217,18 , 05 ,000 

1,16 ,67 , 000 
11,75 ,81, 000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


176,48 ,11,000 
37 , 28 , 34 ,000 
314,15 , 66 , 000 
33 ,50, 48 , 000 


176 , 48 , 11 ,000 
37 , 28 , 34 ,000 
314 ,15 , 66 , 000 
33 ,50, 81 ,000 


33 , 000 


XXIII தகவல் மற்றும் 

விளம்பரம் 
25 XXIV தொழில் மற்றும் 

தொழிலாளர் நலம் 
26 XXV | அட்டவணைசாதி / 

பழங்குடியினர் 
பிற பிற்பட்ட 
பிரிவுகளின் நலன் 

உட்பட்ட சமூக நலன் 
27 XXVI இயற்கைச்சீற்ற 

மீட்பு நடவடிக்கை 
28 XXVII கூட்டுறவு 


வருவாய் 


93 ,08 ,68 , 000 


93 , 08 , 68, 000 


வருவாய் 
மூலதனம் 


55 , 44 , 99,000 
22, 89,66 , 000 


55 ,44, 99,000 
22 , 89 ,66 , 000 


(1) 


(2) 


( 2 ) 


( 3 ) 


மிகக்கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


சட்டமன்றத்தில் தொகுநிதியில் மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
( ரூபாய் ) 

( ரூபாய் ) ( ரூபாய் ) 


29 XXVIII பலவகை பொருளாதார 

பணிகள் 
30 XXIX விவசாயம் 


வருவாய் 
மூலதனம் 


28,20,97 ,000 

47 , 35 ,000 


28, 20, 97 , 000 

47,35 , 000 
446,94 ,42 ,000 
39, 28, 73 ,000 


வருவாய் 


மூலதனம் 


1 ,00 , 000 


31 


XXX 


2.000764 


446 ,94,42 ,000 

39,27 ,73,000 
139, 47 , 85 ,000 

15 ,07 ,32 ,000 
104 ,80 ,01,000 

3 , 08 , 33 , 000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


139 , 47 , 85 , 000 
15 ,07 , 32 ,000 


XXXI கால்நடை பராமரிப்பு 


104, 80 ,01, 000 

3, 08 ,33 ,000 


32 ,81, 84 ,000 


32 ,81,84,000 


33 XXXII பால்பண்ணை 
34 XXXIII மீன்பிடிப்பு 


வருவாய் 
வருவாய் 
மூலதனம் 


49, 80 ,40, 000 
16, 94, 00 ,000 


49,80 , 40 , 000 
16 , 94 , 00 , 000 


35 XXXIV வனம் 


1 ,67 ,000 


104,72 ,95,000 

7 , 00 , 00 , 000 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


104, 71 ,28 , 000 

7, 00 ,00, 000 
63,89, 98 ,000 

4 ,35 , 00 , 000 


36 XXXV பஞ்சாயத்து 


63 , 89 , 98 , 000 
4 ,35 , 00 , 000 


37 XXXVI சமூகவளர்ச்சி 


38 XXXVI தொழிற்சாலைகள் 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 


116 ,76, 37 , 000 

33, 33, 000 
98 ,21 ,25 , 000 
118 , 49, 35 , 000 


116 ,76, 37 , 000 

33 , 33 ,000 
98 ,21 ,25 , 000 
118 ,49 , 35 , 000 


39 XXXVIII நீர்ப்பாசனம் 


34 , 000 
14, 34 , 000 | 


40 XXXIX மின்திட்டங்கள் 


XL துறைமுகங்கள் 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


106,75 ,54 , 000 
114,29 ,00 ,000 

27 ,38 ,000 
12 ,00, 00 ,000 
12 ,11 ,72 ,000 
61,58 ,67 ,000 
15 ,08,51,000 
69,13, 02 ,000 
63 ,80 ,68 ,000 
6 ,84, 00 , 000 


106 ,75 , 88 ,000 
114 ,43, 34, 000 

27 , 38 ,000 
12, 00 ,00 ,000 
12,11,72, 000 
61,58 ,67, 000 
20 , 09 , 51,000 
69,13 ,02 , 000 
63, 80 ,68 ,000 

6 ,84, 00 ,000 
1112 , 15 , 91 ,000 


XLI போக்குவரத்து 


5 , 01 , 00 , 000 


XLI சுற்றுலா 


1112 ,15 , 91 ,000 


மூலதனம் 


3048, 45 , 75 ,000 


3048, 45 ,75,000 


XLIII நஷ்ட யீடும் 

உரிமை ஒப்படைப்பும் 
பொதுக்கடன் திருப்பி 

அளித்தல் | 
XLV பலவகை கடன்கள் 

மற்றும் முன்பணங்கள் 
சமூகபாதுகாப்பு 
மற்றும் சமூக நலன் 


மூலதனம் 


18 ,95 ,60 , 000 


18 ,95 , 60 , 000 


வருவாய் 
மூலதனம் 


418 , 33 ,60 ,000 

33 ,33 ,000 


418, 33 ,60 ,000 

33 , 34 , 000 


1 ,000 


மொத்தம் 


14292 , 30 ,65 , 000 


5301, 98 ,74 ,000 


19594 ,29 ,39, 000 


